GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2013 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2 . 40 Paise . 


NT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


GOVERN 


ITVA I PRE 


PEN 


DUR 


REVI 


ADUA 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


UMPHS 


NE TRIU 


No . 26 ] 


CHENNAI, WEDNESDAY , JULY 9 , 2014 
Aani 25 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித் தலைவர் , மதுரை 


மாவட்ட ஊராட்சித் தலைவர் , ஊராட்சி ஒன்றியக்குழுத் தலைவர் , மாவட்ட ஊராட்சி 
துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி ஒன்றியக்குழு துணைத் தலைவர் பதவிகளுக்கு 
மறைமுகத் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பற்றிய விபர அறிவிக்கை. 


390 -391 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHANNAI 


Amendment to Regulation for Consumer Grievance Redressal Forum and Electricity 

Ombudsman 


391- 393 


DTP _ VI-2 (26 ) — 1 


[ 389 ] 


390 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI — Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் , மதுரை . 


மாவட்ட ஊராட்சித் தலைவர் , ஊராட்சி ஒன்றியக்குழுத் தலைவர் , மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் ஒன்றியக்குழு 
துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுகத் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பற்றிய விபர அறிவிக்கை . 

(ந .க . எண் 58115/2011/ ஊ . வ .6 ) 
No . VI(2 )/159/2014 . 


1995 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( தேர்தல்கள்) , விதிகள் , விதி 89(d ), 91(6 ) - ன்படி மதுரை மாவட்டத்தில் 29 - 10 - 2011 
மற்றும் 30 - 11 - 2011 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுகத் தேர்தல் 2011 - க்கு மாவட்ட 
ஊராட்சித் தலைவர் , ஊராட்சி ஒன்றியக்குழுத் தலைவர் மற்றும் மாவட்ட ஊராட்சித் துணைத் தலைவர் , ஊராட்சி ஒன்றியக்குழு 
துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு தேர்ந்து எடுக்கப்பட்டவர்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவர் , மதுரை அவர்களால் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


1 . மாவட்ட ஊராட்சித் தலைவர் - மறைமுகத் தேர்தல் நாள் 29 - 10 - 2011 . 


வ . எண் . 


மாவட்ட ஊராட்சியின் 

பெயர் 


இட ஒதுக்கீடு 


கட்சி பெயர் 


மாவட்ட ஊராட்சி 

வார்டு எண் . 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மாவட்ட ஊராட்சித் 
தலைவர் பெயர் 
( திருவாளர் ) 


( 4) 


மதுரை 


பொது 


மு . தர்மராஜா 


அ . இ . அ . தி . மு . க . 


கட்சி பெயர் தேர்தல் நாள் . 


( 6) 


அ . இ . அ . தி . மு .க . 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 
29 - 10 - 2011 


2 . ஊராட்சித் ஒன்றியக்குழு தலைவர்கள் விவரம் . 
வ . எண் . ஊராட்சி ஒன்றியம் இட ஒதுக்கீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி 
பெயர் 

ஊராட்சி 

ஒன்றிய 
ஒன்றியக்குழுத் வார்டு எண் . 
தலைவர் பெயர் 
(திருவாளர்கள்) 

(4 ) 
மதுரை கிழக்கு பொது ( பெண் ) பா . பாண்டீஸ்வரி 
மதுரை மேற்கு பொது 

த . பழனியம்மாள் 
திருப்பரங்குன்றம் பொது (பெண் ) க . நிர்மலாதேவி 
மேலூர் பொது 

ஆ . செல்வராஜ் 
கொட்டாம்பட்டி 

ப . வெற்றிச்செழியன் 
வாடிப்பட்டி 

ஆதி ( பெண் ) க . அன்னகளஞ்சியம் 
அலங்காநல்லூர் பொது (பெண் ) ர . கீதா 
உசிலம்பட்டி 

ரா . பால்பாண்டி 
செல்லம்பட்டி 

ஆர் . பவளக்கொடி 
திருமங்கலம் பொது 

இ . தமிழழகன் 
தே . கல்லுப்பட்டி ஆதி ( பொது ) சி . திருச்செல்வம் 
கள்ளிக்குடி 

எம் . கே . மகாலிங்கம் 
சேடபட்டி 

பொது ( பெண் ) பி . முனியம்மாள் 


பொது 


18 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


அ . இ . அ . தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ.தி .மு .க . 
அ . இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ.தி . மு.க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ . இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ . இ . அ . தி . மு . க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு.க . 
அ . இ . அ .தி . மு . க . 


பொது 


29 - 10 - 2011 


பொது 


29 - 10 - 2011 
29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


பொது 


29 - 10 - 2011 


30 - 11 - 2011 


July 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


| 


391 


2014 


3 . மாவட்ட ஊராட்சித் துணைத் தலைவர் - மறைமுகத் தேர்தல் நாள் 29 - 10 - 2011 . 


வ . எண் . 


கட்சி பெயர் 


மாவட்ட ஊராட்சியின் 

பெயர் 


மாவட்ட ஊராட்சி 
வார்டு எண் . 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 
மாவட்ட ஊராட்சித் 
துணைத் தலைவர் 
பெயர் (திருவாளர் ) 


மதுரை 


பீ . ஜபார் 


அ . இ . அ . தி . மு .க . 


4 . ஊராட்சித் ஒன்றியக்குழு துணைத் தலைவர்கள் விவரம் . 


வ . எண் . 


கட்சி பெயர் 


தேர்தல் நாள் . 


ஊராட்சி ஒன்றியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பெயர் 

ஊராட்சி 
ஒன்றியக் குழு துணைத் 
தலைவர் பெயர் 
(திருவாளர்கள் ) 


ஊராட்சி 

ஒன்றிய 
வார்டு எண் . 


( 6) 
29 - 10 - 2011 


கி . கார்த்திகேயன் 


அ . ச . கலைவாணி 


29 - 10 - 2011 


மதுரை கிழக்கு 
மதுரை மேற்கு 
திருப்பரங்குன்றம் 
மேலூர் 


29 - 10- 2011 


29 - 10 - 2011 


கொட்டாம்பட்டி 


அ .இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு . க . 
அ .இ . அ .தி . மு . க . 
அ .இ . அ . தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு . க . 
அ .இ . அ .தி . மு .க . 
சுயேட்சை 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 


அ . ராமகிருஷ்ணன் 
ந . முருகன் 
சொ . குலோத்துங்கன் 
கி . இராஜேஸ்கண்ணா 
கு . முத்துமாரி 
செ . பாண்டியம்மாள் 
ஏ . ஜெயராமன் 
ஆ . பசுபதி 
க . பாவடியான் 
மு . கண்ண ன் 


வாடிப்பட்டி 
அலங்காநல்லூர் 
உசிலம்பட்டி 
செல்லம்பட்டி 
திருமங்கலம் 
தே . கல்லுப்பட்டி 
கள்ளிக்குடி 


29 - 10 - 2011 


29 - 10 - 2011 
29 - 10 - 2011 


அ .இ . அ .தி . மு . க . 


29 - 10 - 2011 


அ .இ . அ . தி . மு .க . 
அ .இ . அ .தி . மு . க . 


29 - 10 - 2011 


மதுரை, 
2014 ஜூன் 21 . 


இல . சுப்பிரமணியன் , 
மாவட்ட தேர்தல் அலுவலர் / 
மாவட்ட ஆட்சித் தலைவர். 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION, CHANNAI 


Amendment to Regulations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman 

( Notification No . TNERC /CGRF & E0 /6 – 9, dated 18 -6 -2014 .) 
No . VI(2 ) 160 /2014 . 

1. In exercise of the powers conferred by clause (r) of sub -section (2 ) of Section 181 of the Electricity Act , 2003 (Central Act 
36 of 2003 ) , Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendments to the Regulations for 
Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman , the draft of the same having been previously published as 
required by sub - section ( 3 ) of Section 181 of the said Act . 


2 . It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette . 


392 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


AMENDMENT 


In the said regulations, in regulation 22 , after sub - regulation (5 ) the following sub -regulations shall be inserted , namely : 


“ (6 ) The Ombudsman may on his own or on the application of any of the persons or parties concerned within 30 days of the 
making of the decision , direction or order review such decision , direction or order on the ground that such decision , direction or 
order was made under a mistake of fact, ignorance of any material fact or any error apparent on the face of the record . 


(a ) The application for such review shall contain the name and address of the petitioner, Order Number & date of the 
Electricity Ombudsman and the grounds for review i.e ., (i) mistake of fact (ii) ignorance of material fact ( iii) error apparent on the 
face of the record . 


(By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 . 
18th June 2014 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


EXPLANATORY STATEMENT 


There is no provision for a review of the orders of the Electricity Ombudsman in the existing regulations. There always exists 
a possibility that the order could be made under a mistake of fact, ignorance of material fact, or error apparent on the face of the 
record and therefore a review could prove beneficial to the consumers . It is therefore proposed to empower Ombudsman to review 
his orders on the above said grounds . 


(By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
18th June 2014 . 


S . GUNASEKARAN , 

Secretary ., 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 


Existing provision 


Proposed amendment 

(2) 


( 1) 


(1) 


After 22(6 ) - Nil 


“ (6 ) The Ombudsman may on his own or on the application of 
any of the persons or parties concerned within 30 days of the 
making of the decision , direction or order review such decision , 
direction or order on the ground that such decision , direction or 
order was made under a mistake of fact, ignorance of any 
material fact or any error apparent on the face of the record . 


( a ) The application for such review shall be filed in the same 
manner as a petition as specified under regulation 17 of these 
Regulations. 


(By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
18th June 2014 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


July 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


393 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
மின்நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் மின்குறை தீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறை விதிகளின் திருத்தம் . 

( அறிவிக்கை எண் த . மி . ஓ . ஆ ./ மி .நு . கு .தீ . ம. மி . கு ./6 - 9 , 18 - 06 - 2014 நாளிட்டது ) 
1 . 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்திய சட்டம் 36 / 2003 181 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின் ( ) கூறினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களைச் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் 
மின்குறை தீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறை விதிகளில் , கீழ்கண்ட திருத்தத்தை இதன் மூலம் செய்கிறது . அதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இத்திருத்தம் தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து அமலுக்கு வரும் . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளில் 22 ஆம் ஒழுங்குமுறை விதியில் 5 ஆம் உள் ஒழுங்குமுறை விதியின் பின்பு பின்வரும் 
உள் ஒழுங்குமுறை விதி புகுத்தப்படுதல் வேண்டும் , அவையாவன: 

" 6 ) மின் குறைதீர்ப்பாளர் , தானே முற்பட்டோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது தரப்பினர்களின் விண்ணப்பத்தின் பேரிலோ , 
முடிவு , பணிப்புரை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுகிற நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அத்தகைய முடிவு , பணிப்புரை அல்லது 
ஆணை ஆகியவை பொருண்மை பற்றிய தவறு , அடிப்படை உண்மை பற்றி அறியாமை , அல்லது வெளிப்படையாய் தெரியும் பிழைகள் 
காரணமாய் நிகழ்ந்தது என்ற காரணத்திற்காக அத்தகைய முடிவு , பணிப்புரை அல்லது ஆணையை மறு ஆய்வு செய்யலாம் . 

( அ ) மறு ஆய்விற்கான விண்ணப்பத்தில் மனுதாரரின் பெயர் , முகவரி , மின்குறை தீர்ப்பாளரின் ஆணை எண்ணும் தேதியும் மற்றும் 
எந்த அடிப்படையில் மறு ஆய்வு கோரப்படுகிறது அதாவது : - பொருண்மை பற்றிய தவறு , அடிப்படை உண்மை பற்றிய அறியாமை , 
வெளிப்படையாய் தெரியும் பிழைகள் காரணமாய் நிகழ்ந்தது என்பதை குறிப்பிட வேண்டும் " . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணையப்படி ) 


சென்னை - 600 008 , 

சி . குணசேகரன் , 
2014 ஜூன் 18 . 

செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 

விளக்கவுரை 
மின்குறைதீர்ப்பாளரின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வழிவகை தற்போதுள்ள ஒழுங்குமுறை விதிகளில் இல்லை . மின்குறைதீப்பாளரின் 
தீர்ப்பில் , பொருண்மை பற்றிய தவறு , அடிப்படை உண்மை பற்றிய அறியாமை அல்லது வெளிப்படையாய் தெரியும் பிழைகள் 
நிகழவாய்ப்புள்ளமையால் நுகர்வோருக்கு மின்குறை தீர்ப்பாளரின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வது பயனுள்ளதாக அமையும் அதனால் 
மின் குறைதீர்ப்பாளருக்கு மேற்கூறிய காரணங்களின் அடிப்படையில் தனது தீர்ப்பினை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணையப்படி ) 


சென்னை - 600 008 , 
2014 ஜூன் 18 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


ஏற்கனவே உள்ள வழிவகை மற்றும் திருத்தப்பட்ட வழிவகையை குறிப்பிடும் அறிக்கை 
ஏற்கனவே உள்ள வழிவகை 

திருத்தப்பட்ட வழிவகை 

( 2 ) 
22 (6)- இல்லை 

22 (6 ) மின்குறை தீர்ப்பாளர் , தானே முற்பட்டோ அல்லது 
சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது தரப்பினர்களின் விண்ணப்பத்தின் 
பேரிலோ , முடிவு , பணிப்புரை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுகிற 
நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அத்தகையமுடிவு , பணிப்புரை அல்லது 
ஆணை ஆகியவை பொருண்மை பற்றிய தவறு , அடிப்படை உண்மை 
பற்றிய அறியாமை , அல்லது வெளிப்படையாய் தெரியும் பிழைகள் 
காரணமாய் நிகழ்ந்தது என்ற காரணத்திற்காக அத்தகைய முடிவு 
பணிப்புரைகள் அல்லது ஆணையை மறு ஆய்வு செய்யலாம் . 
( அ ) மறு ஆய்விற்கான விண்ண ப்பத்தில் மனுதாரரின் பெயர் , முகவரி , 
மின்குறை தீர்ப்பாளரின் ஆணை எண்ணும் தேதியும் மற்றும் எந்த 
அடிப்படையில் மறு ஆய்வு கோரப்படுகிறது அதாவது : 
(i) பொருண்மை பற்றிய தவறு ; 
( ii ) அடிப்படை உண்மை பற்றிய அறியாமை ; 
( ill) வெளிப்படையாய் தெரியும் பிழைகள் காரணமாய் 

நிகழ்ந்தது என்பதை குறிப்பிட வேண்டும் . 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணையப்படி ) 


சென்னை - 600 008 , 
2014 ஜூன் 18 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


